GOVERNMENT OF TAMIL NADU 

2009 


[Regd . No . TN /CCN /467 /2009- 11 . 
[Price : Rs . 1.60 Paise 


OFTA 


MENTS 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


m 


HILNA 


1 11 


VE 


NADU 


RUTHAL 


PUBLISHED BY AUTHORITY 


“ 10 NE 1 R 


RIUMPHS 


No. 21 ] 


CHENNAI, WEDNESDAY, JUNE 3 , 2009 
Vaikasi 20 , Thiruvalluvar Aandu - 2040 


Part VI- Section 1 
Notifications of interest to the General Public 

issued by Heads of Departments , Etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC. 


CONTENTS 


Pages. 


GENERAL NOTIFICATIONS 
இந்திய புதைபொருள் சட்டம் - புதைபொருள் அறிவிப்பு 
Tamil Nadu Cinemas (Regulation ) Act — Grant of No Objection Certificate 
Tamil Nadu Co -operative Societies Act - Winding up of the affairs of the 

Coconut and Allied Products Industrial Co -operative Service Society Ltd ., 
No . Ind . 4 . Kancheepuram District and Appointment of Official Liquidator .. 


176 
177 


177 


DTP - VI- 1 (21 ) 


[ 175 ] 


176 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI - Sec . 1 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


GENERAL NOTIFICATIONS 


புதைபொருள் அறிவிப்பு 
( இந்திய புதைபொருள் சட்டம் 1878 - ன் பிரிவு 4 - ன்படி அறிவிப்பு) 

(ந .க . எண் 88381/06/ ஆர் 4 ) 


No . VI( 1 )/ 154/ 2009 . 


திண்டுக்கல் மாவட்டம் , நிலக்கோட்டை வட்டம் , பிள்ளையார்நத்தம் கிராமத்தில் புல எண் 691/ 1- ல் காலியிடத்தில் நாடக மேடை 
கட்டும் பணிக்காக 17 - 12 - 2006 அன்று பிற்பகல் சுமார் 3.30 மணியளவில் வாணம் தோண்டும் பொழுது கடப்பாரையின் முனைப்பகுதி 
பட்டு சேதமடைந்த நிலையில் சிறிய மண் கலயம் காணப்பட்டது . மேற்படி மண் கலயத்தில் கீழே கண்டுள்ள புதைபொருட்கள் 
கண்டெடுக்கப்பட்டுள்ளன: 


வ . எண் 


புதைபொருள் 


எண்ணிக்கை 


எடை 


அருங்காட்சியக காப்பாளரின் குறிப்பு . 


( 2) 


( 5 ) 


726 


சிறிய பொட்டு அளவிலான 
காசுகள் 


257 . 25 கிராம் 


தங்கம் , வெள்ளி, செம்பு , துத்தநாக கலவை 


3 . 400 கிராம் 


பொட்டு ( அனுமன் உருவம் 
பதித்தது ) நாணயம் 


தங்கத்தாலானது கிழக்கிந்திய கம்பெனியால் 
வெளியிடப்பட்டது . 


10. 300 கிராம் 


தங்கத்தாலானது 


5 .930 கிராம் 


( அ ) தாலிக்கொடி 36 .5 
செ . மீ . நீளம் 
( ஆ ) தாலிக்கொடி 40 . 0 
செ . மீ . நீளம் 
(இ ) தாலிக்கொடி 39 .0 
செ . மீ . நீளம் 


3.370 கிராம் 


தங்கம் மற்றும் வெள்ளி , செம்புக் கலவை 
( 10 முதல் 12 காரட் ) 
தங்கம் மற்றும் வெள்ளி , செம்புக் கலவை 
( 10 முதல் 12 காரட் ) 


குண்டலம் ( காதுவாரி ) 


2 ஜோடி 


6 .600 கிராம் 


தங்கத்தாலானது ( 10 முதல் 12 காரட் ) 


கொம்பு என்ற புல்லாக்கு 


982 மில்லி கிராம் 


தங்கத்தாலானது ( 10 முதல் 12 காரட் ) 


15 . 870 கிராம் 


தங்கத்தாலானது ( சுமார் 22 காரட் ) 


மெட்டி வளையம் 
(தடை மோதிரம் ) 


கருகுமணி (காதுவாளி) 


4 . 750 கிராம் 


தங்கத்தாலானது (10 முதல் 12 காரட் ) 


சங்குச்சக்கரம் ( காதுவாளி) 

10 .030 கிராம் தங்கத்தாலானது ( 10 முதல் 12 காரட் ) 
மேற்கண்ட புதைபொருள் தொடர்பாக புதையல் மீது முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ உரிமை கோரும் அனைவரும் 
திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் ( பொது ) முன்பாக நேரிலோ அல்லது தன்னால் முறைப்படி 
நியமிக்கப்படுகின்ற பிரதிநிதி மூலமாகவோ ஆஜராகி உரிமை மேற்கொள்ள வாய்ப்பளிக்கப்படுகிறது . மேற்படி உரிமை கோரல் 
தொடர்பாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் ( பொது ) முன்பாக 17 - 03 - 2009 அன்று நேரிலோ 
அல்லது தன்னால் நியமிக்கப்படுகின்ற பிரதிநிதி மூலமாகவோ தங்கள் உரிமை தொடர்பான ஆதாரங்களுடன் நேரில் விசாரணைக்கு 
ஆஜராகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

புதைபொருள் சட்டம் பிரிவு 9 - ன்படி மேற்படி புதையல் தொடர்பாக உரிமை எவரும் கோரவில்லை என்றோ அல்லது கோரப்பட்ட 
உரிமை தக்க ஆதாரமின்மையால் நிராகரிக்கப்பட்டாலோ கண்டெடுக்கப்பட்ட புதைபொருள் உரிமையற்றது ( Ownerless ) என முடிவு 
செய்து ஆணையிடப்படும் . 


திண்டுக்கல் , 
2009 பிப்ரவரி 26 . 


இரா . கிர்லோஷ்குமார் , 
மாவட்ட ஆட்சியர் . 


June 3, 2009 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


177 


Grant of No Objection Certificate 


[Rc. No. E2 (1 )/451/31308/ 2009 .) 


FORM - A2 


[Notice under Rule 35 A (4 ) of Tamil Nadu Cinemas (Regulation ) Rule , 1957] 


No . VI( 1)/168/2009. 


Whereas, Thiru K . Bapaiah , Director, Messrs Anandram Developers (P ) Ltd ., No. 45 and 47, Arcot Road, 
Saligramam , Chennai- 93 , son of Thiru Prakash Rao , aged 61, residing at New No. 22, Old No . 15 , 3rd Main Road , 
Seethammal Colony, Alwarpet, Chennai- 18 has applied to the Commissioner of Police , Chennai City , Chennai-8 for the 
grant of "No Objection Certificate " for the construction of permanent multiplex complex contains 11 Screens, at Door 
Nos. 45 & 47 , Arcot Road , Saligramam , Chennai, T .S . Nos . 8 /2 to 8 / 30 , 13 , 14 and 15 , Block No. 44, Egmore , 
Nungambakkam Taluk , Saligramam Village , Chennai-93. belonging to Messrs Anandram Developers (P ) Ltd ., Chennai-93. 


(1) Notice is hereby given that any person having any objection to the grant of “No Objection Certificate ” above said 
site on the grounds of non -compliance by the applicant with any of the provisions of the Tamil Nadu Cinemas 
(Regulation ) Act, 1955 ( T .N . Act IX of 1955 ) or with any of the Rules thereunder should file his objection in writing with 
the Licensing Authority (Commissioner of Police ) within 15 days of Publication of this Notice . 


(2 ) Any Objection filed after the Period shall be liable to be summarily rejected . 


Chennai Police , 
Egmore , Chennai-8 , 
17th May 2009 . 


K . RADHAKRISHNAN , 
Commissioner of Police . 


Winding up of the affairs of the Coconut and Allied Products Industrial Co - operative Service Society Ltd ., 

No . Ind . 4 , Kancheepuram District and appointment of Official Liquidator . 


(Rc. No . 16647/ ICH /2008.) 


No . VI(1 )/ 169 /2009. 


Under the powers conferred on the Registrar under Section 137 ( 2 ) (b ) of Tamil Nadu Co -operative Societies Act, 
1983 , the affairs of the Coconut and Allied Products Industrial Co -operative Society Ltd ., No. Ind . 4 , Kancheepuram , are 
ordered to be wound up with immediate effect by the Industries Commissioner and Director of Industries and Commerce, 
Chepauk, Chennai-600 005 . 


Under Section 138 ( 1 ) of the same Act, the Assistant Director (1/c ), Office of the General Manager, District Industries 
Centre , Kancheepuram is appointed as the Official Liquidator for the purpose of liquidation . 


Chepauk, Chennai-600 005 , 
6th May 2009 


G . SANTHANAM , 
Industries Commissioner and 
Director of Industries and Commerce / 
Registrar of Industrial Co -operative Societies . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


